௨ 
திருமலைக்‌ கோயில்‌ வரலாறு, 
க. 


திரிபுரம்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ 
திரு. R. பஞ்சநதம்‌ பிள்ளை அவர்களால்‌ 
எழுதப்பெற்று 
பண்பொழி இருமலைக்குமாரசுவாமி தேவஸ்தானம்‌ 
நிர்வாகத்‌ தலைவர்‌ 
திரு. ₹. R. பெரியநாயகம்‌ பிள்ளை, 8. Aஃ 1, 7. 


தர்மகர்த்தர்கள்‌ 
_ இரு. V. 5. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ 
இரு, 18. குட்டி மூப்பனார்‌ அவர்கள்‌ 
இரு. 1. 5. ௬ப்பையாப்‌ பிள்ளை அவர்கள்‌ 


ஆஃயெவர்களால்‌ வெளியிடப்பெற்ற அ, 


_ ஸ்ரீ மீனாக்ஷி பிரஸ்‌, தென்காசி. 
1951, 


உரிமை செய்யப்பட்ட ] | விலை 5 அண்‌. 


இரண்டாவது பகுப்பின்‌ முன்‌ னுரை 


உள்ளமாகிய கோயிலின்கண்‌ எழுக்தருளியிருக்‌ து உல 
வாத பேரின்ப வெள்ளம்‌ பொழியும்‌ பெருமானைப்‌ புறத்தும்‌ 
அகத்தும்‌ நோக்கு வழிபடுதற்கு அமைந்த இடங்கள்‌ பல; 
நீலக்கடலில்‌ முளைத்தெழுகின்ற இளஞாயிறு இள முருக 
கைவும்‌, அந்தத்‌ கோலக்கடல்‌ கலாப மயிலாகவும்‌ ஈக்சே 
ருக்குத்‌ தோன்‌ றிய அ, மாலைச்‌ செவ்வான த்‌ தில்‌ மலையின்‌ மேல்‌ 
மெல்லென மறையத்‌ தொடக்கும்‌ மாலை ஞாயிறு 'கெடுமுருக 
கவும்‌ அன்னாருக்குக்‌ காட்சியளித்த. இவ்விரண்டு காட்‌ 
களையும்‌ இருமலைமேல்‌ நின்‌ அ காலையும்‌ மாலையுல்‌ காண 
வல்லார்‌ குறாவருள்பெற்றுத்‌ தன்னகத்தே உறையும்‌ முருக 
னின்‌ ஒளிவடி.வினை உள்ளூற நோக்கி உவகைத்‌ தேன்பரு 
உலப்பிலாப்‌ பேரின்ப வெள்ளத்தில்‌ இளைப்பர்‌, இதற்குக்‌ 
குருவின்‌ அறாளைப்பெறவும்‌ அதற்குரிய அன்பினை வளர்க்‌ 
கவும்‌ வேண்டிய முறையில்‌ புறத்தே வழிபடும்‌ கோயில்கள்‌ 
பலவெனினும்‌ 'அவற்துளெல்லாஞ்‌ - சென்னியாகத்‌ திகழு 
இன்ற இருமலை முருகன்‌ கோயில்‌ உடலில்‌ உயர்ந்த உச்சி 
யினைப்போன்று குடுமியுயர்க்க குன்றாகத்‌ திகழ்வது குன்றா: 
நலம்‌ குறைவறக்‌ கொடுக்குமென்பதற்கு ஐயமே இல்லை, 
இந்தக்கோயிலை வழியடவருக்‌ தொண்டர்‌ கூட்டங்கள்‌ அருவி 
நீரா அல்லலைப்‌ போக்குவோமென்‌ அ வரவில்லை, போக்கு 
வசவு வசதிகளின்‌ குறைவையும்‌ பொருட்படுத்தாது முருகன்‌ 
வீற்றிருக்கும்‌ மலையிலிருந்து வந்து பாய்ந்து விழ்கின்‌ற 
அருள்‌ வெள்ளத்தில்‌ மூழ்க - அருள்‌ அருவியில்‌ மீசாடவரு 
ஒன்றார்கள்‌, உள்ளக க்சைந்து கண்ணீரொழுக. அழுஅ வழி 
படுபவர்‌ பலர்‌, இத்தூய தொண்டர்‌ கூட்டம்‌  '' நினை 
கொங்‌ காண்டொனம்‌ பேசுந்தொறும்‌ எப்போதும்‌ - 


(1) 

அனைத்தெலும்பும்‌'”? உள்ரெழெ ஆனந்தத்‌ தேன்‌ சொரியப்‌ 
பெற வழிகாட்டுங்‌ குருவருளை இறைவன்‌ அருள்வானாக, 
இத்தொண்டர்‌ கூட்டத்திற்குத்‌ இருமலையின்‌ மேல்‌ இயந்திர 
முறையில்‌ நீர்ப்பெருக்கஞ்செய்து செயற்கை யருவி விழச்‌ 
செய்து மீராடவும்‌ வசதிசெய்து கொடுக்கவேண்டும்‌, 
அதந்குத்‌ திருவருள்‌ வழி காட்டுவதாக. அதற்கிடையில்‌ 
வேண்டிய தண்ணீர்‌ வசதிகள்‌ நீராடவும்‌, பருகவும்‌ உண 
வாக்கவும்‌ இனியதாகத்‌ இகழும்படி செய்து கொடுப்பதற்கு 
உரிய ஏற்பாடுகள்‌ செய்‌ அகொண்டிருக்கன்றோம்‌. மற்றும்‌ 
பல வசதிகள்‌ செய்வதற்கும்‌ வேண்டும்‌ ஏற்பாடுகள்‌ ஈடந்து 
கொண்டிருக்கன் றன. நிற்க, இப்பொழுது கோயிலினுள்‌ 
னாம்‌ புறமும்‌ மின்சார விளக்குகள்‌ ஒளிரும்படி செய்துள்‌ 
ளோம்‌. திருக்கோயிலின்‌ வருவாயும்‌ முன்பிலிருக்து ஐந்து 
மடங்காகப்‌ பெருகியிருக்கின்‌ றமையால்‌ மக்களின்‌ அன்புப்‌ 
பெருக்கமும்‌ இறைவன்‌ அருட்பெருக்கமும்‌ புனாகின்றஅ. 
அவ்வாறு வருகின்‌ உ மெய்யன்பர்கள்‌ கோயிலின்‌ வரலாறும்‌ 
உணசப்பெறின்‌ ௮௮ அவர்‌ தம்‌ அன்பினை மிகழுதிர்வித்‌அப்‌ 
பெருகலங்‌ கணியச்‌ செய்யுமாதலின்‌ இவ்விசண்டாம்‌ பதிப்‌ 
பினை இதுபோது வெளியிடுகின்றோம்‌, இந்த அன்புத்‌ 
தொண்டர்‌ கூட்டம்‌ உலகின்கண்ணுள்ள மக்களைச்‌ சான்‌ 
றோர்களாக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை, எல்லாவற்றிற்கும்‌ 
எம்பெருமான்‌ அருள்‌ இனிதே அணை செய்வ தாகுக, 


தெருண்முயங்குஞ்‌ சீர்மலைவாழ்‌ நாயகனே! இன்ப 
அருண்முயங்குஞ்‌ சீர்தா அணைந்து. 


பண்பொழி, 1, 8, பெரியநாயகம்‌ பிள்ளை, 
8—11—51, - 5,415. 
நிர்வாக அதிகாரி, 1 


[2] 


ஜே 


ஐ ௮4 ௨ உ 


கோயிலும்‌ இருப்பிடமும்‌ 
கோயிலின்‌ அமைப்பு 
மூர்த்திகளின்‌ பெயர்கள்‌ 
தீர்த்தங்கள்‌ 

தலப்‌ பெருமைகள்‌ 
வழிபட்டோர்‌ 

சுற்றுக்‌ கோயில்கள்‌ 
திருப்பணிகள்‌ 

இனப்‌ பூஜைகள்‌ 

இருவிழாக்கள்‌ 

பழய வரலாறுகள்‌ 
கல்வெட்டுக்களும்‌ சாசனங்களும்‌ 
வருமானம்‌, சொத்துக்கள்‌ முதலியன 
நிர்வாகம்‌ 

இலக்கியங்கள்‌ 


௨ 
இருமலைக்‌ கோயில்‌ வரலாறு. 


ப ம்‌ 3 


1, கோயிலும்‌, இருப்பிடமும்‌. 


சூறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ என நான்கு 
வகையாகப்‌ பிரிக்கப்பட்ட இக்நிலவுலகத்தில்‌ குறிஞ்சி என்‌. 
பனு மலையும்‌ மலையைச்‌ சேர்ந்த பகுதியாகும்‌. குறிஞ்சிக்‌ 
குரிய தெய்வம்‌ குமரன்‌ ஆவன்‌, குமரன்‌ எழுந்தருளிய 
கோயில்கள்‌ பல. அவற்றுள்‌ குன்றுதோறாடலா௫யெ 
குன்றுகள்‌ யாவும்‌ குமசனுக்குரிய கோயில்கள்‌ அகும்‌, 
புறத்தே உள்ள குன்றுகளில்‌ உறையும்‌ குமரன்‌ மெய்யன்‌ 
பர்களின்‌ அகமாகிய குன்‌ றிலும்‌ அமர்ந்து அருள்‌ செய்வான்‌, 
* திணியான மனோஃலை மீதனதாள்‌ அணியார்‌ அரவிந்தம்‌ 
அரும்புமதோ ?? என்று அருணகிரியாரும்‌ பாடியுள்ளார்‌. 
. எப்பொருளையுங்‌ கடந்த இறைவன்‌ உயிர்களுக்கு இன்பக்‌ 
தந்து ஈடேற்றும்‌ பொருட்டுத்‌ தன்‌ அருவத்‌ தன்மையை 
நீக்‌ உருவத்திருமேனி கொண்டு ஆங்காங்குள்ள கோயில்‌ 
களில்‌ குடிகொண்டு அடியார்களுக்கு வல்‌ ர வரு 
கின்றான்‌. 


தன்னேரில்லாத தமிழ்‌ வழங்கும்‌ தென்பாண்டி காட்டில்‌ ' 
இருநெல்வேலி ஜில்லா தென்காசி தாலூகாவில்‌ திருக்குற்றால 
மலைச்‌ சாரலில்‌ செங்கோட்டைப்‌ புகைவண்டி நிலையத்திற்கு 
வடமேற்கில்‌ சுமார்‌ 5 மைல்‌ அரத்தில்‌ திருமலை என்னும்‌ 
ஒரு சிறு மலை ௨ உள்ளஅ. இது 'வட்டவடிவமான ஒரு சிறிய 
குன்௮,. இக்குன்‌ றின்‌ மீது குன்றாவிளக்கெனக்‌ குகப்‌ 


2: 


பெருமான்‌ கோயில்கொண்டிருக்கிறார்‌, இது சு மலையா 
யினும்‌ பெருமை பொருந்திய மலையே, 


இம்மலை சுமார்‌ 400 அடி உயரமிருக்கும்‌, பாறை 
யிலேயே வெட்டப்பட்ட சுமார்‌ 544 படிகள்‌ இருக்கன்‌ றன, 
மலையின்‌ சுற்றுப்‌ பிரகாரம்‌ சுமார்‌ 1$ மைல்‌ இருக்கும்‌, 
செங்கோட்டைப்‌ பண்புஸி வழியாகவும்‌ தென்காசி வழி 
யாகவும்‌ இவ்விடத்தை அடையலாம்‌. தரிசிக்க வருவோர்‌ 
'தங்கியிருப்பதற்குரிய ௪த்திரங்களும்‌ மலைமேல்‌ உள்ளன. 


2. கோயிலின்‌ அமைப்பு, - 


இம்மலை மேற்குத்‌ தொடர்ச்சி மலையை அடுத்துள்ள ௮. 
மலையைச்‌ சுற்றிலும்‌ பச்சைப்‌ பசேலெனத்‌ தோன்‌.றும்‌ 
மலைத்‌ தொடர்களும்‌, வயல்களும்‌, வெளிகளும்‌ ஆகிய 
இயற்கைக்‌ காட்சிகள்‌ கண்சளுக்கு விருந்தளிக்கும்‌, மலையின்‌ 
மேல்‌ வீசும்‌ தூய காற்று உடலையும்‌ உள்ளத்தையும்‌ குளிர்‌ 
விக்கும்‌, மலையின்‌ தென்புறமிருந்தே மலைமேல்‌ ஏறவேண்‌ 
டும்‌, அடிவாரத்தில்‌ வல்லபை கணபதி கோயில்‌ உள்ள௮, 
மலையின்‌ இடைவழியில்‌ நந்தகோபாலர்‌ மண்டபம்‌ உள்ளஅ, 
மலையேறுவோர்‌ இவ்விடத்தில்‌ தங்கிச்‌ சறிதஇளைப்பா அவர்‌. 
இங்கே ஈடுவட்டப்‌ பிள்ளையார்‌ சந்நிதியும்‌, இடும்பன்‌ சந்நிதி 
யும்‌ உள்ளன, மேலே சென்றால்‌ மலையின்‌ சுற்துப்புறங்களி 
அள்ள பல இடங்களைப்‌ பறவைக்‌ கண்போலப்‌ பார்க்கலாம்‌. 
மலையின்மேல்‌ உச்சீப்பிரளையார்‌ உறையும்‌ சிறு கோயில்‌ 
உள்ள, இதற்குத்‌ தனி ய 16 படிகள்‌ உண்டு. ,இவை 16 
-பேறுகளைக்‌ குறி 2ப்பனபோலும்‌, பக்கத்தில்‌ தேவஸ்தான 
விடுதி உள்ள, அதனை அடுத்த ஒரு சுனை உள்ள, அதன 
மேல்புறம்‌. சப்த கன்னிகைகளின்‌ இலைகள்‌ உள்ளன, பக்‌ 
கத்தில்‌ யசுப்புசை என்னும்‌ பசு மடம்‌ உள்ளத. இதில்‌ 


4 


% 
௨ 


சுமார்‌ 20 பசுக்கள்‌ உள்ளன. இவைகளின்‌ பால்‌ அபிலஷே 
கத்துக்கு அனுப்பப்படுகற அ, மலையின்‌ நடுவில்‌ ஒரு புளிய 
மரம்‌ தலவிருக்தமாய்‌ அமைந்துள்ளது, அதன்‌ அடியில்‌ 
வேலும்‌ மயிலும்‌ கொண்ட கற்சலை உள்ள, அதில்‌ “உத்‌ 
தீண்ட வேலாயுதம்‌--௮ இமூல நிலையம்‌ ? என்று பொறிக்கப்‌ 
பட்டுள்ள. இத்தலத்தின்‌ ஆதி சந்நிதி இதுவே. 


மலைமேல்‌ உள்ள முருகன்‌ கோயில்‌ தெற்கு ரோக்கியும்‌ 
முருகன்‌ சந்நிதி இழக்கு நோக்கியும்‌ உள்ளன. உள்ளே ஒரு 
பிரகாரமும்‌, வெளியே ஒரு பிரகாரமும்‌ உள்ளன, வாயிலை 
அடுத்து வசந்த மண்டபம்‌ அழகாக அமைந்துள்ள து. இது 
£ சண்முக விலாசம்‌? எனப்‌ பெயர்‌ பெறும்‌. நல்ல காற்‌ 
றேோட்டமும்‌ நற்காட்சியும்‌ பொருந்திய இடம்‌, இதில்‌ வசந்த 
விழா நடைபெறும்‌, மற்றும்‌ விசேட காலங்களில்‌ சொத்‌ 
பொழிவுகளும்‌, இசைக்‌ கச்சேரிகளும்‌ நிகமும்‌, இம்மண்ட 
பச்‌ சுவர்களில்‌ முருகனைப்பற்றிய அதிப்‌ பாடல்கள்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன. இவ்விடத்தில்‌ தேவஸ்தானத்தைச்‌ சேர்ந்த 
கால்‌ நிலையம்‌ ஒன்றுண்டு, உட்பிரகாரத்தில்‌ பல சந்நிதிகள்‌ 
உள்ளன. மூல மூர்த்தியாகிய முருகனது திருவுருவம்‌, 
* கண்டவர்‌ மனதைக்‌ கவரும்‌ தன்மைய அ. ஐக்து இந்தஇரியங்‌ 
களும்‌ கண்‌ வழியே நின்றுரநிலவும்‌. இவ்விக்ரெகம்‌ கோட்‌ 
டைத்திறடு என்ற இடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 
தாகச்‌ சொல்லப்படுகிற து. 


3. மூர்த்திகளின்‌ பெயர்கள்‌. 
மலைமேல்‌. வீற்றிருக்கும்‌. மூல மூர்த்தியாகிய முருகப்‌ 


பெருமானுக்குத்‌ இருமலைக்‌ குமாரசுவாமி என்று பெயர்‌ 
வழங்குகன்‌ றத, திருமலை ஆண்டவர்‌, இருமலை ஆண்டி, 


5 
திருமலைவாழ்‌ சோதி, திருமலை வடிவேலர்‌, திருமலைக்‌ 
குருபரன்‌, இருமலைப்‌ பெருமாள்‌, இருமலை நாயகன்‌, 
இிருமலைக்குடுமி வித்தகன்‌, இருமலை வேலன்‌ முதலிய 
பெயர்களும்‌ வழங்கும்‌, உற்சவ மூர்த்திகள்‌ முத்தையன்‌, 
சண்முகன்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌. விகாயகர்‌ அனுக்‌ 
கைப்‌ பிள்ளையார்‌ என்று பெயர்‌ பெறுவர்‌, 


4. இர்த்தங்கள்‌. 

1. சரவணப்‌ போய்கை:-- இது மலையின்‌ அடி 
வாரத்தில்‌ முன்னம்‌ இருந்து வந்து தற்போது தூர்ந்து. 
விட்டது, 

2, இடூம்பன்‌ சுனை:-- இத மலைப்படிகளின்‌ இடை 

யில்‌ இடும்பன்‌ சந்நிதிக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ளது 

8. பூஞ்சுனை:- இது திருக்குவளைச்‌ சனை என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌. என்றும்‌ வற்றாத, குளிர்ந்த, தூய நீரை 
யுடைய, இதற்குள்‌ 8 சிறு குழிகள்‌ உண்டு, இவை 
இறைவனுக்குரிய சோம, சூரிய அக்னியாகிய மூன்று 
கண்கள்‌ எனச்‌ சொல்லப்படுகன்‌ றன. 

முற்காலத்தில்‌. இச்சுனையிலிருந்து பெருமான்‌ இரு 
க்‌ இனந்தொனும்‌ ஒரு மலர்‌ . தோன்றியதாகவும்‌, 

அதைப்‌ பெருமான்‌ திருமுடியில்‌. சூட்டிவந்த தாகவும்‌, அத 
னால்‌ பூஞ்சுனை எனப்‌ பெயர்‌ ஏற்பட்டதாகவும்‌ ஒரு வரலா 
கூறப்படுகிறது, இதில்‌ எவரும்‌ இறங்கிக்‌ குளித்தல்‌, கை 
கால்‌ கழுவுதல்‌ முதலியன செய்தல்‌ கூடாது. 


5. தலப்‌ பெருமைகள்‌, 


இத்தலம்‌ இயற்கை அழகு நிறைந்த இடம்‌, குளிர்ச்சி 
்‌ பொருந்திய குன்று, இந்திரியங்கள்‌ ஒடுக்க மன அமைதி 


6 


ஏற்படுவதற்கு ஏற்ற இடம்‌. தமிழ்‌ காட்டின்‌ மேற்கெல்லை 
யாக விளங்கும்‌ தலம்‌, மலையிலிருக்‌அ பார்க்குமிடமெல்லாம்‌ 
பசுமை செறிந்த தோற்றங்கள்‌, திராத நோய்கள்‌. திரும்‌ 
பதி, மலைமேல்‌ மருந்தாக முருகன்‌ விளங்குகின்றான்‌, பிரார்த்‌ 
தனைக்காரர்கள்‌ சுவாமி சந்நிதியில்‌ லெ காலம்‌ வந்து. வேண்‌ 
டுதல்‌ செய்வார்கள்‌, முதிர்க்த. பக்தர்கள்‌ வெற்றிலையில்‌ 
தம்‌ நாக்கைத்‌ அண்டித்து வைத்துப்‌ பிரார்த்தனை செய்‌ 
வதும்‌, முருகன்‌ திருவருளால்‌ வர்களுக்கு நாக்கு வளர்‌ 
வதும்‌, ஆகிய அற்புதங்கள்‌ நிகழ்ந்தனவாகச்‌ சொல்லப்படு 
இன்ற. கொட்டாக்குளத்துச்‌ சுடலைமுத்துப்‌ பிள்ளை 
குமாரர்‌ சுப்பையா பிள்ளை என்பவர்‌ ஓர்‌ கொடிய கோயால்‌. 
பீடிக்கப்பட்டு நோய்‌ நீங்காமல்‌ இருமலைப்‌ பெருமான்‌ சந்‌ 
நிதியில்‌ பலநாள்‌ உபவாசமிருந்து தம்‌ நாக்கைத்‌ அண்டி த்த. 
வைத்அப்‌ பெருமான்‌ திருவருளால்‌ நாக்கு மீண்டும்‌ வளர்ந்த 
அடன்‌ கோய்‌ நிங்யெதாகவும்‌ சொல்லப்படுகிற ௮. இச்‌ 
செய்தி 18-11-39 இனமணிப்‌ பத்திரிகையில்‌ வெளிவக்‌ 
துள்ள, விபூதிப்‌ பிரசாதம்‌ ' பன்னீர்‌ இலையில்‌ வைத்து 
வழங்கப்படுகிற, இதற்காகச்‌ செரக்கம்பட்டி ஜமீன்தார்‌ 
காலத்தில்‌ மேல ஆவசக்தாப்‌ புசவில்‌ சுமார்‌ 12 கோட்டை 
விரைப்பாடு ஈஞ்செய்‌ நிலம்‌ மானியமாக விடப்பட்டிருப்ப 
தாய்த்‌ தெரிய வருறெ.அ. இலை, விபூதியின்‌ onset 
குதிக்க ஓர்‌ பாடல்‌ உண்டு, 


ike இலயயில்‌ குமரவேள்‌ முன்வணக்கு வார்க்கென்‌ றும்‌ 
இலையடு பசைசற்றேனு மிலைபடு பிணிரிரப்பும்‌ . 
இலையள ற்‌ அழன்றுலீழ்த .விலைபல பவத்துச்சார்பும்‌ 

.... இலையென இலைவிபூதி எடுத்தெடுத்‌ அதவல்கண்டார்‌. “A 


ல மகாவித்வான்‌ மீனாக்ஷிசுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌; 


ரு 


9 


இப்பாடலின்படி. குமரவேள்‌ முன்‌ இலை விபூதி பெஅவோர்‌ 
பகை, பிணி, வறுமை, அன்பம்‌ ப டன்‌ நிங்கப்பெனுவர்‌ 
என்பது புலனுகின்‌ 2௮. 


- தினந்‌? காறும்‌ எட்டுக்‌ காலப்‌ பூசைகள்‌ நிகழ்கின்றன, 
பைரவமூர்த்திக்குத்‌ தேன்வடை மாலை சாத்‌ அதல்‌ வழக்கம்‌, 
இரவுப்‌ பூசைக்குப்‌ பின்‌ கோயிலின்‌ சாவியை  இம்மூர்த்தி 
யிடம்‌ ஓப்புக்கொடுப்பது புசாகனமாக கடந்தவருறெஅ, 
இவ்விடத்தில்‌ அகத்தியர்‌. முதலிய முனிவர்கள்‌ உபதேசம்‌ . 
பெற்றதாகச்‌ சொல்லப்படுகிறது, “தஇிருமலைமுருகன்‌ 
பெருமை யநேகம்‌ ' என்றவாறு முருகனது பெருமைகள்‌ 

மூடிவில்லாதன.... ப பப 
6. வழிபட்டோர்‌. ப்‌ 

கதய மூனிவர்‌, சப்த சன்னிகைசள்‌, அருணகிரி 

. காதர்‌ முதலியோர்‌ இத்தலத்தப்‌ பெருமானை வழிபட்டுப்‌ 

பேறு பெற்றுள்ளார்கள்‌. சப்த 'சன்னிகைகள்‌ “ வழிபட்ட 

தற்கு அடையாளமாகப்‌ , பூஞ்சுனை யின்‌ த்‌ சப்த 


கன்னிகைகளின்‌ கலைகளைக்‌ 4 காணலாம்‌. 


ஆ. சுற்றுக்‌ கோயில்கள்‌, 

3 நகரீசுவரமுடையார்‌ கோயில்‌. 

செங்கோட்டைக்கு வடக்கே முன்று. மைல்‌ அர்த்தில்‌ 
பண்புளி என்னும்‌ ஒரு சிற்றூர்‌ உள்ளது, தற்போது 
பம்புளி என்று வழங்கப்படுகிறது, இது பண்பொழி, பண்‌ 
பொளி, பண்பை, பப்டி பம்புளீப்‌ பட்டணம்‌, 
பண்புளில்‌ பட்டணம்‌ எனப்‌ பலவாறாகக்‌ னொ ல்லப்ப்டி 
றது, பசுமையான சோலையையுடையது என்னும்‌ பொரு 
ளைசக்கொண்ட்‌: 66 'பைம்பொழில்‌ ” என்னும்‌ பெயசே பற்பல 
பெயர்களாக மாறிப்‌ பேசப்படுகிறது என்‌ அறிஞர்‌. க.அவர்‌, 


8 


இவ்வூரில்‌ உள்ள தணிவிடுதியில்‌ இருமலைத்‌ தேவஸ்தான 
காரியாலயம்‌ இருக்துவருகி ௦௮. 


இவ்விடத்தில்‌ ஓர்‌ அழகான றிய கோயில்‌ உள்ள ௮. 
உள்ளே ஒரு பிரகாரமும்‌, வெளியில்‌ தேரோடும்‌ வீதியும்‌ 
உள்ளன. சுவாமி, அம்மன்‌ சந்நிதிகள்‌ ழக்கு நோக்கி 


யுள்ளன, 


சுவாமி நகரிசுவரர்‌ என்றும்‌, அம்மன்‌ அறம்வளர்த்த 
தாயக ( தர்மசம்வர்த்தினி ) என்றும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌. 
கோயிலுக்குள்‌ ஒரு கணும்‌, ஒரு சுனையும்‌ வெளியே ஒரு 
குளமும்‌ தீர்த்தங்களாக உள்ளன, இக்கோயிலில்‌ மாச 
மாதத்தில்‌ பத்து நாட்கள்‌ வசை பெருவிழா நிகழும்‌, ஓவ்‌ 
வொரு மாதத்திலும்‌ பிரதோஷம்‌, தருவா திரை, 
பெளர்ணமி முதலிய விசேஷ இனங்களில்‌ பெருங்கூட்டத்‌ 
தனர்‌ வந்து வழிபடுவர்‌, பண்புளியிலும்‌ வடகரை மேல்‌ 
பிடாகையிலும்‌ ஈன்செய்‌, புன்செய்‌ நிலங்கள்‌ உள்ளன, 
இக்கோயிலில்‌ திருப்பணிகள்‌ செய்யப்பட்டு ஆங்ரேச ஆண்டு 
தைமாதம்‌ 22-ந்தேதி கும்பாபி2ஷகம்‌ நடைபெற்றது, 
இக்கோயிலில்‌ லெ கல்‌ வெட்டுக்கள்‌ உள்ளன. 


2, திருமலைத்‌ தேவஸ்தானத்தைச்‌ சேர்ந்த பிற கோயில்கள்‌, 

மலையடிவார விநாயகர்‌ கோயில்‌, இடை வழியில்‌ உள்ள 
இடும்பன்‌ கோயில்‌, மலை மேல்‌ வடபுறம்‌ உள்ள காளி 
கோயில்‌, வண்டாளும்‌ பொட்டலிலுள்ள விலாசப்பிள்ளையார்‌ 
கோயில்‌, சிவகாமிப்‌ பரதேூ ஒடுக்கம்‌, கறுப்பன்‌ கோயில்‌, 
தாமரைக்குளம்‌ மாடன்‌ கோயில்‌, அடவி ஈயினார்‌,கோயில்‌, 
செவ்வந்தி விகாயகர்‌ கோயில்‌, கற்பக விகாயகர்‌ கோயில்‌, 
நரபலி கொண்ட அம்மன கோயில்‌, பேர்க்னியார்‌ சாஸ்தா, 
சுந்தரராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதலியன, 


95 
8. இருப்பணிகள்‌. 


1. புராதனத்‌ திருப்பணிகள்‌. 


வடகரை என்ற சொக்கம்பட்டி ஜமீனைச்‌ சேர்ந்த முன்‌ 
னோர்கள்‌ திருமலையில்‌ பல திருப்பணிகளைச்‌ செய்ததாகத்‌ 
தெரிய வருகிறது திருமலைக்‌ கோயிலைச்‌ ன்‌ மண்ட 
,பங்களும்‌, பூஞ்சுனைச்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள மண்டபமும்‌, 
2 சத்திரமும்‌ கட்டுவித்த து, கோயிலுக்கு வேண்டிய திருவா 
பசணங்களும்‌, பாத்திரங்களும்‌ அளித்தது, பண்புளிப்‌ 
பட்டணத்தில்‌ பெருமானை எழுந்தருளச்சேய்து மஹோத்‌ 
சவம்‌ செய்ய ஏற்பாடு செய்தஅ, பண்புளியில்‌ ஒரு பங்களா 
கட்டுவித்த ௮, திருமலையில்‌ சுக்கசவாசமண்டபம்‌ ௮மைத்துச்‌ 
- சுக்கிரவாரந்தொறும்‌ ஏழைகளுக்கு அரிச கொடுத்துவர 
ஏற்பாடு செய்தது, இனக்‌ கட்டளைக்கு ஆயிரம்‌ நெற்‌ 
கோட்டை அளந்தது, திருத்தேர்‌ அமைத்தது, பல கட்‌ 
டளைகள்‌ ஏற்படுத்தியது ஆகிய திருப்பணிகள்‌ பே ஜமீன்‌ 
குடும்பத்தாரால்‌ செய்யப்பட்டனவாகத்‌ தெரிகிறது, 


2. பிற்காலத்‌ திருப்பணிகள்‌. 


1939-ம்‌ ஆண்டில்‌ திருப்பணி தொடக்‌ மலைமேல்‌ 

ஏறிக்‌ செல்லும்‌ . படிகள்‌ செப்பனிட்ப்பட்டன. சில படிகள்‌ 
பு. அப்பிக்கப்பட்டன. வழியில்‌ இருபுறங்களிலும்‌ இரும்புக்‌ 
கம்பிகள்‌ பொருத்தப்‌ பெற்றன, மூலஸ்தானத்தில்‌ மருந்து 

- சாத்தியும்‌, விமானத்தில்‌ தங்க ஸ்தூபி அமைத்தும்‌, பெருமா 
னுக்கு வெள்ளிக்‌: கவசங்கள்‌ அமைத்தும்‌, பிற கட்டிடத்‌ 
திருப்பணிகளும்‌ நிறைவேறி. விக்கிரம ஆண்டு சித்திசைமீ” 
19-௨ (1- 08 0 புதன்‌மெமை கும்பாபிஷேகம்‌ விமரிசை 


10. 


யாக ஈடைபெற்றது. இத்திருப்பணிகள்‌ தேவள்‌ தான மிதியி 
விருக்கும்‌, பொது வசூலிலிருக்தும்‌ செய்யப்பட்டன. 


9. தினப்‌ பூஜைகள்‌. 


இனந்தோறும்‌ உதயமார்த்தாண்டம்‌, சிறு காலைசந்தி, 
காலை சந்தி, உச்சிக்காலம்‌, மாலை ஆகிய ஐந்து காலங்‌ 
களிலும்‌ ௮பி2ஷக அலங்கார ஆராதனைகளும்‌, அர்த்த 
சாமம்‌, ஏகாந்தம்‌ ஆயெ இரண்டு காலங்களிலும்‌ அபிஷேக 
மின்றி அலங்கார ஆராதனைகளும்‌, காலையில்‌ விஸ்வரூப” 
தரிசன ஆராதனையும்‌ ஆக எட்டுக்காலங்களில்‌ பூசைகள்‌ 
கடைபெற்னு வருகின்றன, காலை, உச்ச, மாலை அர்த்தசாமம்‌ 
ஆகிய பூஜா காலங்களில்‌ திருப்புகழ்ப்‌ பாராயணமும்‌ இரு 


, முறைப்‌ பாராயணமும்‌ ஓஅவார்களால்‌ நடைபெறும்‌. 
10. இருவிழாக்கள்‌. 


ஆண்டு தோறும்‌ ஐப்பசி மாதத்தில்‌ கந்தர்‌ சஷ்டி 
விழாவும்‌, கார்த்திகை மாதத்தில்‌ தெப்பத்‌ இருவிழாவும்‌, 
தை மாதத்தில்‌ பூச விழாவும்‌, சித்திசை மாதத்தில்‌ வசந்த 
விழாவும்‌ வெவ்வேறு இடங்களில்‌ ஈடைபெனும்‌, விழாக்‌ 
காலங்களில்‌ உற்சவ மூர்த்திகள்‌ அந்தந்த இடங்களுக்குச்‌ 
சென்று இரவிலும்‌, பகலிலும்‌ பல வாகனங்களில்‌ காட்ச 
தரும்‌. ல்‌ | 


கந்தர்‌ சஷ்டி விழா 6 நாட்கள்‌ வரையில்‌ மலையிலும்‌, 
7, 8, 9-ம்‌ நாட்களில்‌ வண்டாளும்‌ பொட்டலிலும்‌, சீகழும்‌, 
7-ம்‌ நாளில்‌ பெருக்‌ திருப்‌ பாவாடையும்‌, 8-ம்‌ காளில்‌ சூர 
சம்மாரமும்‌, 9-ம்‌ கானில்‌ த சட்டமுன்‌ கிசழும்‌. 10-ம்‌ 
காள்‌ மலைமேல்‌ சரக்காக, 


11 


தெப்ப விழாவும்‌, பூச விழாவும்‌ பண்பை நகரில்‌ ஈடை 
பெறும்‌, கார்த்திகை மாதம்‌ கடைசி சோமவார த்தில்‌ பண்‌ 
புளியில்‌ உள்ள தெப்பக்குள த்தில்‌ தெப்பம்‌ ஈடைபெறும்‌, 
தெப்பம்‌ 11 முறை சுற்றும்‌. இரவில்‌ சுவாமி மயில்‌ வாக 
னத்தில்‌ எழுந்தருளி வீதிவலம்‌ வரும்‌, 


பூச விழா தை மாதத்தில்‌ பத்து காட்கள்‌ வரையில்‌ 
பண்பை நகரில்‌ ஈடைபெனும்‌. முதல்‌ நாள்‌ கோயிலுக்‌ 
-கெதிரில்‌ அன்னக்கொடி ஏற்றப்படும்‌, 2 முதல்‌ 6 நாள்‌ 
வசையில்‌ ஒவ்வொரு நாளாம்‌ மாலையில்‌ நகரி சுவரமுடையார்‌ 
கோயிலின்‌ உட்பிரகாரத்தில்‌ ஐந்த முறை பத்தி உலா 
நடைபெறும்‌- முதல்‌ சுற்றில்‌ வேதபாரரயணமும்‌, இரண்‌ 
டாவது சுற்றில்‌ தேவாரத்‌ இருமுறையும்‌, மூன்றாவது 
சுற்றில்‌ திருப்புகழ்ப்‌ பாடலும்‌, கான்காவது சுற்றில்‌ சங்கத 
வினிகையும்‌, ஐந்தரவஅ சுற்றில்‌ விசேட மேளக்கச்சேரியும்‌ 
நடைபெறும்‌. 7-ம்‌ காள்‌ சண்முகமூர்த்தியும்‌ சேர்க்து வந்து 
மதுகாள்‌ "இரும்பும்‌, 9-ம்‌ நாளில்‌ தேரும்‌, 10-ம்‌ ஈரளில்‌ 
திர்த்தவாரியும்‌ நிகழும்‌, கடை நான்‌ அன்ன மாலையில்‌: 
சுவாமி மயில்‌ வாகனத்தில்‌ எழுந்தருளி வீதிவலம்‌ வரும்‌. 
இசவில்‌ மேனாவில்‌ மலைக்குத்‌ திரும்பும்‌, இக்காட்டு பார்ப்‌ 


போர்‌ மனதைப்‌ பசவசப்படுத்தும்‌, 


வசந்த விழா சித்திரை மாதத்தில்‌ மலை மேலுள்ள 
_ வசந்த மண்டபமாயெ சண்முக விலாசத்தில்‌ கடைபெனும்‌, 
- அவ்விடத்தில்‌ பெருமானுக்கு அபிஷேக அலங்கார தீபா 
_ சாதனைகள்‌ சிறப்பாய்‌ நிகழும்‌, இருவிழாக்‌ காலங்களில்‌ 
. தேவாரம்‌ திருப்புகழ்ப்‌ பாராயணமும்‌, சொற்பொழிவுசளும்‌, 
இசைக்‌ கச்சேரிகளும்‌ ஆங்காங்கு நடைபெறும்‌, 


12 


இவையன்றி மாதந்தோறும்‌ கடை) சுக்கொவாரத்தி 
அம்‌, கார்த்திகை நட்‌சத்திரத்திலும்‌, வைகாசி விசாகத்திலும்‌ 
விசஷ அபிஷேக அலங்கார தீபாராதனைசள்‌ நிகழும்‌, 
சுக்கிரவாரங்களில்‌ சுவாமி வெள்ளிச்‌ சப்பசத்திலும்‌, கார்த்‌ 
இகையில்‌ மயில்‌ வாகனத்திலும்‌ காட்சி கொடுக்கும்‌. பக்‌ 
தர்கள்‌ பாற்பசு, ஆடு, சேவல்‌ ச காணிக்கை 
யாகச்‌ செலுத்துவார்கள்‌, : 


11. பழய வரலாறுகள்‌. 
1. மூலமூர்த்தியின்‌ வரலாறு, 


முன்‌ ஒரு காலத்தில்‌ மலைமேல்‌ உள்ள பூஞ்சனைச்குப்‌ 
பக்கத்திலுள்ள சப்தகன்னிமார்களைக்‌ கோயில்‌ அர்ச்சகர்கள்‌ 
வழக்கம்போல்‌ இனந்தோும்‌ பூஜித்து வருங்கால்‌, ஒருகாள்‌ . 
திங்கள்‌ பூசனைகளை முடித்துவிட்டுக்‌ சுனையின்‌ தென்புற 
முள்ள ஆதிநிலையமாகிய புளியமசத்தின்‌ அடி யில்‌ சிறிது 
கேரம்‌ கண்‌ அயர்ந்து இளைப்பாறினர்‌. அப்போ முருகப்‌ 
பிரான்‌ கனவில்‌ தோன்‌ றி ££ இம்மலையின்‌ வடசார்பில்‌ அனு 
“மான்‌ நதிக்குப்‌ பக்கத்திலுள்ள கோட்டைத்திரடு என்ற 
இடத்தில்‌ மூங்கிற்‌ காட்டுக்குப்‌ பக்கத்தில்‌ மண்ணால்‌ மூடப்‌ 
பட்டுச்‌ ஒலை வடிவமாயிருக்கிறோம்‌. நிங்கள்‌, கேோயினால்‌ 
வருக்திக்கொண்டிருக்கும்‌ அசசனிடஞ்‌ சென்று இச்செய்‌ 
, தியை அறிவித்து அரசனுடைய பரிவா ரங்களு டன்‌ மேற்‌. 
குறித்த இடத்துக்குப்‌ போய்க்‌ கட்டெறும்பின்‌ உதவியால்‌ 
கண்டறிந்து மூடிக்டெக்கும்‌ கலையை எடுத்து வந்து மலை 
மேல்‌ பிரதிட்டை செய்தால்‌ அமசனுக்குற்ற. கேய்‌ இரும்‌ ? 
என்ன அறிவித்து மறைந்தார்‌, 


அர்ச்சகர்கள்‌ இடி சென விழித்தெழுந்து அவேசத்‌ 


அடன்‌ ௮சசனிடஞ்‌ சென்று தாங்கள்‌ கண்ட கனவைச்‌ 


13 


சொல்லவே, அரசனும்‌ தன்‌ பரிவாரங்களுடன்‌ அனுப்பி 
வைத்தான்‌. அவர்கள்‌ கோட்டை த்திடு என்ற இடத்திற்குப்‌ 
புறப்பட்டு போய்க்‌ கட்டெறும்பின்‌ உதவியால்‌ சிலையைக்‌ 
கண்டுபிடித்து மலைச்குக்‌ கொண்டுவந்து ஒரு மண்டபம்‌ 
அமைத்து ஆகம முறைப்படிப்‌ பிரதிட்டை செய்து அபி 
டேக ஆராதனைகளை நடத்தி வரலானார்கள்‌, அரசனைப்‌ பீடித்‌ 
இருக்க பிணியும்‌ விலகியது, அக்காள்‌ முதல்‌ மூலமூர்த்தி 
இருமலை முருகனாக விளக்கி தம்‌ அடியார்களுக்கு அருள்‌ 
செய்து வருகின்றார்‌, 


2. சிவகாமிப்‌ பரதேசியார்‌ வரலாறு, 
/ 


.... இருகெல்வேலி ஜில்லாவில்‌ நெடுவேலி என்ற கிராமத்‌ 

தில்‌ கங்கை முத்துத்‌ தேவரின்‌ மனைவியாசாகச்‌ சிவகாமி 
யம்மையார்‌ என்பவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌, இவர்‌ மறவர்குல 
மாஅ; கற்பிற்‌ சிறந்தவர்‌; பெண்ணிற்‌ பெருந்தகையார்‌: 
ய்‌ பன்‌ அளவில்லாத பக்தி பூண்டவர்‌: அறவறம்‌ மேற்‌ 
கொண்ட தூய்மையார்‌; இருமலைக்‌ கோயிலை உயர்நிலைக்குக்‌ 
கொண்டுவந்த உத்தமியார்‌. இவர்‌ தம்‌ ஊரிலிருந்து இரு 
மலைக்கு வந்து முருகனைத்‌ தரிசித்துச்‌ செல்வது வழக்கம்‌, 


சில ஆண்டுகளுக்குப்‌ பிறகு கணவன்‌ காலஞ்சென்ற 
தாலும்‌ தமக்குச்‌ சந்ததி இல்லாததாலும்‌ ' இவ்வம்மையார்‌ 
தமக்குரிமையான சகல சொத்துக்களையும்‌ இருமலைப்‌ பெரு 
மானுக்குப்‌ பட்டாச்செய்து கொடுத்தார்‌. அல்லாமல்‌ வண்‌ 
மாளும்‌ பொட்டலில்‌ ஓர்‌ சத்திரம்‌ கட்டுவித்‌ அ அவ்விடத்தில்‌ 
தாமும்‌. இருந்‌ அகொண்டு வருஇன்‌ றவர்களுக்கு ஆகாரமும்‌, 
நீர்மோர்‌ முதலியனவும்‌ கொடுத்து உதவுமாறு ஏற்பாடு 
செய்தார்‌. ஷே, கோயில்‌ மலைக்கு வடபுறம்‌ காடாக இருக்கு 
இடத்தை பே. அம்மையார்‌ சீர்திருத்தம்‌ செய்து புதிதாக 


14 
ஓர்‌ குளம்‌ வெட்டியும்‌, ஈஞ்செய்‌ நிலங்களை உண்டுபண்ணி யும்‌ 


விருத்தி செய்திருக்கிறார்‌, மே. இடத்திற்குத்‌ தாமரைக்‌. 
குளம்‌ புரவு என்௮ பெயர்‌. i 


இவ்வா வாழ்நக்துவரும்போஅ அம்மையாரின்‌ கனவில்‌ 
முருகப்பெருமான்‌ தான்‌ நி, “அம்மையே, நாளை நி 
வண்டியில்‌ புறப்பட்டுப்‌ புளியமைக்‌ கிராமத்திற்குச்‌ சென்று. 
மாடு நிற்கும்‌ இடத்தைத்‌ தோண்டிப்‌ பரிசோதித்தால்‌ 
வேலும்‌ மயிலும்‌ போட்ட கல்லும்‌, ஒரு சாசனமும்‌ இடைக்‌ 
கும்‌. அவைகளை எடுத்து வேண்டுவன செய்வாயாக ?” என்னு 
சொல்லி மறைந்தார்‌, 


அம்மையார்‌ ௮வ்வா€ூற சென்று ஆராய்ந்து பார்க்கக்‌ 
கல்லும்‌ ' சாசனமும்‌ கிடைத்தது. சாசனத்தில்‌ இருமலை 
முருகனுக்கு 150 கோட்டை விரைப்பாடும்‌, தோப்பு, நிலம்‌. 
முதலியனவும்‌ விடப்பட்டிருக்ததாகக்‌ கண்டிருந்தது, இந்தச்‌ 
சொத்துக்கள்‌ அப்போது ஒரு ராயரின்‌ ௮னுபவ த்திலிருக்து 
வந்தன, அவர்‌ இந்த சொத்துக்களைக்‌ கோயிலுக்குக்‌ 
கொடுக்க மஅக்கவே அம்மையார்‌ திருவாங்கூர்‌ நீதிமன்‌ 
றத்தில்‌ வழக்குக்‌ கொடுத்தார்‌, நிதிபதி பல காரணங்களைச்‌ 
சொல்லி அம்மையாருக்கு விரோதமாகத்‌ தீர்ப்பளித்தார்‌, 
பின்பு அம்மையார்‌ தாம்‌ திருமலைப்‌ பெருமானின்‌ அக்தார்‌ 
என்று கூறி மதுசை ஐக்கோர்ட்டில்‌ அப்பில்‌ வழக்குத்‌ 
தொடுத்தார்‌. நீதிபதி செவ்வையாய்‌ ஆராய்ந்து மேற்படி ' 
புளியரைச்‌ சொத்துக்களை த்‌ இருமலைப்‌ பெருமான்‌ பக்கம்‌ 
சேரும்படிக்கும்‌ மத்தியகால வரும்படியும்‌ கொடுக்கும்‌ 
படிக்கும்‌ தீர்ப்புக்‌ செய்தார்‌, 


அம்மையார்‌ மேற்கண்ட சொத்துக்களின்‌ வரும்படி ' 
யைக்கொண்டு திருமலையில்‌ பல திருப்பணிகளைச்‌ செய்து 


15 


கோயிலை உயர்நிலைக்குக்‌ கொண்டுவந்தார்‌. இவ்வம்மையரரின்‌ 
சமாதி வண்டாளும்‌ பொட்டலில்‌ £திவகரமிப்‌ பரதேசி 
ஒடுக்கம்‌? என வழங்குக, இவருடைய கணவன்‌ பெய 
ரால்‌ நெடுவேலிக்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு பாலக்‌ இருப்ப தாகச்‌ 
கூறன்‌ றனர்‌, 


்‌ (இவ்வசலாறுகள்‌ தேவஸ்தரன த்தார்‌ கொடுத்த குறிப்‌ 
'புக்களின்படி எழுதப்பெற்றன). 


12. கல்வெட்டுக்களும்‌, சாசனங்களும்‌. 


இருமலைக்‌ கோயிலில்‌ கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கவில்லை, 
அனால்‌ அதே தேவஸ்தான ததைச்‌ சேர்ந்த பண்பொழி ௩௧ 
ரீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ பத்துக்‌ கல்‌ வெட்டுக்களும்‌, 
சுந்தரராஜப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ ஒரு கல்வெட்டும்‌ கடைத்‌ 
இருக்கின்றன, இக்கல்வெட்டுக்கள்‌ பெரும்பாலும்‌ பின்‌ 
பாண்டியர்களுடைய காலத்தவை, அவைகள்‌ 1917-ம்‌ வரு 
டத்தில்‌ 657 எண்‌ முதல்‌ 667 வரை சர்க்காரால்‌ ஈகல்‌ 
எடுக்கப்பட்டிருக்கன்‌ றன , அவைகளின்‌ சுருக்கத்தை 1918ம்‌ - 
ஆண்டு அறிக்கையில்‌ வெளியிட்டிருக்கன்றார்கள்‌, 


மேற்படி. கல்வெட்டுக்களில்‌ சகம்‌ 1425 முதல்‌ 1496 

. வரையில்‌ உள்ளவை ககரீசவரர்‌ ஆலயத்திலும்‌, சகம்‌ 1574- 

ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று சுந்தரராஜப்‌ பயக இ ஆலயத்‌ 

்‌ இலும்‌ இருக்கின்றன, ஆகவே இக்கல்வெட்டுக்கள்‌ இ கி.பி. 15, 

16-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை எனலாம்‌. அவைகளில்‌ 
கண்ட மேக்கிய்‌! விவரங்கள்‌ நந்தம்‌ _— 


1. சகம்‌ 1425 ( 28-1- 1504 ) ஜடாவர்மன்‌ அழகன்‌ 
பெருமாள்‌ பசரக்செம பாண்டியன்‌ - அவிட்டத்‌ திருநாள்‌ - 
வடவரரி. காட்டில்‌, பண்பொழில்‌ என்னும்‌ காங்கேயகுல 


16 


காலபுசத்தில்‌ உள்ள ஈகுலீசுவரமுடையார்‌ ஆலயத்திற்கும்‌, 
ககரீசுவசமுடையார்‌ ஆலயத்திற்கும்‌ காணியாட்டு வேலைக்‌ 
காக அலங்காரி என்பவனுச்கு நிலம்‌ தானம்‌ செய்தது, 


2, சகம்‌ 1466 - ( 1-2-1545 ) பழய முறையைத்‌ 
தழுவிய ஜடாவர்மன்‌ ஸ்ரீ வல்லபதேவன்‌ வடவாரி நாட்டுப்‌. 
பண்பொழில்‌ பட்டினத்து நகரீசுவரர்‌ ஆலயத்தில்‌ பூஜை 
செய்வதற்காக அசுவதி ஈட்சத்திரத்தில்‌ பிறந்த இருகெல்‌ 
வேலிப்‌ பெருமாள்‌ என்ற அரசகுமார னுடைய உத்தரவின்‌ 
படி நிலம்‌ அளித்தது, நிலத்தின்‌ உரிமையாளன்‌ வரர்கில்‌ 
லாமல்‌ இறந்துவிட்டான்‌. 

8. 4, ஷே கேட 

5. சகம்‌ 1407 - ( 1546 ) ஜடாவர்மன்‌ பெருமாள்‌ 
பராக்கிரம பாண்டியன்‌ அபிராம பராக்கிரம தேவனுடைய 
மகனும்‌, அசுவதி ஈட்சத்திரத்தில்‌ பிறந்தவனுமான இரு 
கெல்வேலிப்‌ பெருமாள்‌ என்ற இளவரசன்‌ கோயில்‌ அத்தி 
யயன ததிற்காக நிலம்‌ அளித்தது, 

6. (4-10-1545) - அதே அரசனான டி திருநெல்‌ 
வேலிப்‌ பெருமாள்‌, ஆலயத்தில்‌ ஸ்ரீபலி கொடுப்பதற்கு 
நிலம்‌ தானம்‌ செய்தது. 

7. சகம்‌ 1469 (1548) கை இருநெல்வேலிப்‌ பெரு 

மாள்‌ என்ற இளவரசன்‌, கோயிழ்‌ கணக்கு எழுதுவதத்‌ 
காகத்‌ தென்காசியைச்‌ சேர்ந்த ஒருவனுக்கு . நிலம்‌ தானம்‌ 
செய்த அ. } 
8. சுகம்‌ 14712 - ட்‌ அசசன்‌, ஒரு மடத்தின்‌ 
கணக்கு எழுதுவதற்காக நிலம்‌ தானம்‌ செய்தது, இதில்‌ 
ஈகுலீசுவாமுடையார்‌, முன்‌ அமுடிப்‌ பிள்ளையார்‌, திருவாசே 
வசமுடையார்‌, எதிரிலாப்‌ பெருமாள்‌ என்ற. ஆலயங்களின்‌ 
பெயர்கள்‌ குறிக்கப்பட்டிருக்கன்‌ றன, 


17 


9, சுகம்‌ 1496 - ( 1-6-1579 ) ஜடாவர்மன்‌ அழகன்‌ 
பெருமாள்‌ அதிவீரரர்மன்‌ என்கிற ஸ்ரீ வல்லபதேவன்‌ - 
தவணைக்‌ கணக்கு எழுதின தற்காகப்‌ பெருமாள்‌ அபிராம 
. சுந்தர வரதுங்கராமன்‌ என்ற இளவரசன்‌ திருநெல்வேலித்‌ 
தொண்டைமான்‌ என்பவனுக்கு நிலம்‌ தானம்‌ செய்தது, 


10, சகம்‌ 1474 - சுந்தரராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
கல்வெட்டில்‌ இரண்டு பேர்கள்‌ கோயிலுக்கு நிலம்‌ தானம்‌ 
செய்த, 


11. ஜடாவர்மன்‌ வீரபாண்டியத்‌ தேவன்‌ - காங்கேய 
குலகாலபுரம்‌ என்ற பைம்பொழிலில்‌ இருந்த தண்டைக்கு 
நல்லான்‌: - திருமலைச்‌ செல்வன்‌, தண்டைக்கு நல்லான்‌ - 
கலியுக மெய்யன்‌ என்ற இரு பேர்களுக்கும்‌ நகரீசுவச 
முடையார்‌ கோயிலில்‌ உள்ள திரிபுவன சுந்தாமூர்‌ ததியின்‌ 
படித்தாத்திற்காகத்‌ தேவ தானமாக நிலம்‌ கொடுத்தஅ, 


மேல்கண்ட கல்‌ செட்டுக்களிலிருந்து காம்‌ அறியக்‌ 
கூடியவை:-- நாட்டின்‌ பெயர்‌ வடவாரிகாடு என்றும்‌, ஊரின்‌ 
பெயர்‌ பைம்பொழில்‌, பண்பொழில்‌, பண்புளிப்‌ பட்டினம்‌ 
என்றும்‌, இதற்கு அக்காலத்தில்‌ காங்கேய குலகாலபுரம்‌ 
என்றும்‌ பெயர்கள்‌ வழங்கி.வந்தன, இவ்வூரில்‌ ஈகரீச்வர 
. முடையார்‌ கோயிலும்‌, ஈகுலிசுவசமுடையார்‌ கோயிலும்‌, 
மூன்‌ அமுடிப்‌ பிள்ளையார்‌ கோயிலும்‌, இருவாகீசுவரமுடை 
யார்‌ கோயிலும்‌, எதிரிலாப்‌ பெருமாள்‌ கோயிலுமாகப்‌ பல 
கோயில்கள்‌ இருந்தன, ஈகரீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ இரி 
புவன சுந்தரர்‌ என்ற மூர்த்தியும்‌. இருந்தது. திருமலைச்‌ 
செல்வன்‌, கலியுக மெய்யன்‌ என்‌ ற பெயர்களை மக்கள்‌ இட்டு 
வந்ததனால்‌ அக்காலத்திலேயே மலைக்குத்‌ இருமலை என்ற 
பெயர்‌ இருந்ததென்றும்‌, அம்மலைமேல்‌ கலியுக மெய்யனான 


18 


முருகக்‌ கடவுள்‌ எழுந்தருளி யிருக்தாசென்றும்‌ . தெரியவறா 
கிறத, பாண்டிய அரசர்கள்‌, மேல்கண்ட ஆலயங்களுக்குப்‌ 
இசை செய்தல்‌, கணக்கெழுஅதல்‌, ஸ்ரீபலி கொடுத்தல்‌, 
அத்‌ தியயனம்‌ செய்தல்‌ முதலியவைகளுக்காக நிலங்கள்‌ 
"தானம்‌ . செய்யப்பட்ட விவரமும்‌ அறிகிறோம்‌, அரசனே 
யன்றி அரச குமாரர்களும்‌ இக்‌ கைங்கரியத்தில்‌ ஈடுபட்‌ 
டிருந்தரர்கள்‌ என்று அறிகிறோம்‌. பழய முறையை அனு 
சரிப்பதே ஒரு சிறப்பு என்ற கொள்கையை முன்னிட்டு அப்‌ 
பெயரையே தமது பட்டமாகவும்‌ பாண்டியர்கள்‌ கொண்‌ 


டார்கள்‌. என்பதையும்‌ அறிகிறோம்‌, 


(இக்கல்வெட்டுச்‌ செய்திகளையும்‌ பிற சரித்திரக்‌ குறிப்‌ 
புக்களையும்‌ கோவை ஒட்‌ த்‌ அன்புடன்‌ உதவி 
த 


So க்க க்கிய நாயக்கருக்காக 
(1706-92) அளகப்ப முதலியார்‌ என்பவர்‌ பண்பொழி 
திருமலைக்‌ கோயிலின்‌ பூடைக்‌ கு ம்‌, திருவிழாவுக்கும்‌ 


நிலங்கள்‌ தானம்‌ ம பக பட்டயுத்தின்‌ நகல்‌: 


டடத வத்‌ ஸ்ரீ பீகாவேம்‌ 0 மேல்‌ ல்ல 
தன்‌ கொல்லம்‌ ஸ்ரீ புலனேகவீர சந்திரகுல. பிறத்திய 
மதுருமகேக்திர .செந்தமங்கலா புரவலா தீசுவா'. ஜெயமங்கள 
காறசிங்குகுள தமோ திவாகர சோள்‌ க்‌ அவடவாணல சங்‌ த 
சாயுதீதியா. வித்தியா வினோத சார்வ பூமதேவ . பிறாமண 
காவனாசாரிய கோர்சடிலவசமான ஸ்ரீ புவன சக்கரவர்த்தி 
களின்‌ கோனோமை கொண்டான்‌ (கோன்‌ நேர்‌ ,இன்மை. 
கொண்டான்‌) ஸ்ரீ அழகமமுமாள்‌ இறகாத காலமெடுத்த 
சீவல வரகுணறாமறான பாண்டிய குலசேகர தேவத தற்கு. 
ஆண்டு: ௭௮: ஆவ அ செல்லாநின்‌ ற கொல்லம்‌ ௮௱சுளெ-ம்ளு' 


19 

பிலவ) பங்குனிமி” ௪-௨ சுக்‌ரவாசமும்‌ இருஷ்ண பச்‌ 
சத்து அவாதேசியும்‌,. உத்திராட ஈச்சத்திரமும்‌ சுபயோக்‌ 
சுபகரணமும்‌ பெற்ற. சுபதினத்தில்‌ பாண்டாமண்டலம்‌ 
தெ-ஷணா தேசத்‌ அக்கு கர்த்தறுன விஜயசெங்க: கிருஷ்ண 
முதஅவீ. சொக்கனாத காயக்கரய்யனவர்கள்‌ காரியத்துக்குக்‌ 
கர்த்தரான பிரதானி அய்யனவர்களுக்கு புண்ணியமாக அள்‌ 
கப்ப முதலியாரவர்களோம்‌, சுவாமி திருமலைக்‌ குமாரருக்கு 
சருவமானிபமாக உதையமார்த்தாண்டம்‌ கட்டளை விட்டுக்‌ 
குடுத்த நிலம்‌ புளியரையில்‌ தத்துவப்பிரகா௪ பண்டாரம்‌ 
பயிரிட்டுவந்த கத்தியூர்திருத்து தன்னம்பி சுரிசலுள்பட; 
கார்‌ விரை கோட்டை ௩0 பிசானம்‌ தாமரைக்குளம்‌ கோளி 
குண்டி புஅவல்திருத்‌௮ தடியுள்பட விரை கோட்டை ௩0௫. 
ஆக கார்‌ பிசானம்‌-விரை சு௫-ல்‌ தத்அவபிரகா௪ பண்டாரம்‌: 
வயலு கார்டனுவிரை ௫ போக நீக்கி விரை ௬௦ம்‌ புளியரை. 
ஆத்துக்கு தெற்கு, சாத்தா பண்டா. த்தெல்கைக்கு மேற்கு, 
கடை இஞ்சிபத்‌ அக்கு வடக்கு, தன்னம்பிகா லுக்கும்‌ கிழக்கு; 
இந்த கான்கெல்லைக்குள பட்ட புஞ்சையும்‌ மாவடையும்‌ மற? 
வடையும்‌ ஆயத்அசைக்கு மேக்குடியிருப்பு தைத்திருவிளா' 
வுக்கும்‌, ௯௫. ம்ரூதைமி ௨0௦௧-௨ விட்டுகுடுத்து பண்பிற்‌ 
ஊர்பரிசை கைத்தடிப்படிக்கு கார்‌ விரை கோட்டை ௨உ௰-ல்‌' 

கே தாளடி விரை கோட்டை ௨0-ம்‌, பால்கஞ்சி' கட்டளை" 
ஆகாக.ம்ளூ தைமிீ” ௫-௨ விட்டுக்குடுத்‌ த ௮ விரை 'க-ம்‌' 
விசைய தசமி-தை திருவிழா மண்டப கட்டளைக்கு விட்டுச்‌: 
குடுத்தது ௬த்த்டி. ஊர்பத்து சிறுமடை மேடு கைத்தடிப்‌: 
படிக்கு விரை௨.ம்‌, சூரசங்கார மண்டப கட்டளைக்கு இகத 
சய்யனவர்கள்‌ மணியத்தில்‌. விட்டுகுடுத்தது கைத்தடிப்படி்‌, 
ஊர்பத்தில்‌ விரை ௩வ.ம்‌ 'விளாபூசை, காலசந்தி கட்டளைக்கு: 
முன்‌ ௮௱ளகெ-ளு யுவா) பங்குனிமீ ௨-௨ வெங்கடாத்திரி, 
நாயக்கரவர்கள்‌': மணியத்தில்‌' விட்டுக்கொடுத்த சுத்தடி 


20 


கீழப்பலாரு முருகமங்கலம்‌ ஊர்‌ சுத்தடி விரை கெ-ம்‌, 
உச்சிக்காலக்‌ கட்டளைக்கு மாயூரநாத பிள்ளையவர்கள்‌ விட்டுக்‌ 
குடுத்தது திருமலைக்கு வடக்கு தாமரைக்குளம்‌ விரை 
0௨-ம்‌ ௮௭௭0௮-ளு சித்திரபானு) ஆவணிமி' 0௨-௨ 
,இருவெங்கிடகாத முதலியார்‌ மணியத்தில்‌ திப்பணம்பட்டி 
ஊரார்‌ விட்டுகுடுத்தது சங்கரமூர்த்திகாடான்‌ குடியிருப்பும்‌, 
சாணான்‌ புஅக்குளம்‌ ஈஞ்சையும்‌ விரைப்படி ௮-ம்‌ க 
கஞ்சை புஞ்சையும்‌ ச வலகாடான்‌ குடியிருப்பு அதினுடனே 
சொந்த புஞ்சையும்‌ கெரிஞ்சி பரும்புக்காட்டு புஞ்சையும்‌ 
இது முதலானதெல்லாம்‌ சருவமானிபமாக தானம்‌ செய்து 
குடுத்தபடியினாலே சந்திராதித்தர்‌ உள்ளவசைக்கு அர்த்த 
ஆகாமியகிதி நிச்செயஜெல தருபாசனம்‌உள்ள அம்‌, சயிதமாக 
அட்டபோத சுவாமியங்களுக்கு தானாதி விக்செயங்களுக்கு 
திருமலைக்‌ குமாரசுவாமி கோவில்‌ ௮னுபவித்துக்கொண்டு 
கோவில்‌ பூசை நெய்வேத்தினம்‌ முதலானதும்‌ உதயமார்த்‌ 
தாண்டம்‌ கட்டளையும்‌, பால்கஞ்சு கட்டளையும்‌, தை இரு 
வளாவும்‌ மண்டகப்படிகளும்‌ தாளவில்லாமல்‌ நடத்திப்‌ 
பிச்சுக்கொண்டு வருவீ ராகவும்‌. இந்த தர்மங்களைப்‌ பரிபா: 
லனம்‌ பண்ணின பேர்‌ தெய்வப்‌ பிதிஷ்டை பண்‌ ணின: 
-புண்ணியத்திலே அடைவாராகவும்‌, இதற்கு. அதிகம்‌ பண்‌ 
ணினபேர்‌ மாதா பிதாவுக்கும்‌ குருவுக்கும்‌ ௮கிதம்‌ பண்‌ 
ணின தோசத்திலேயும்‌, கெங்கைக்‌ கரையிலே கோகத்தி 
பிரமகத்தி இரிகத்தி பண்ணின தோசத்திலேயும்‌ போவா 
சாகவும்‌, இந்த தான சொத்தின்மேலெல்லாம்‌ கையாடி - 
கோவில்‌ தலத்தாரில்‌ பதுனாத சுப்பிரமணியபட்டரும்‌ தானத்‌ 
தாரில்‌ விக்கரபாண்டி ஈச்வர பட்டருமாக கட்டளை முதல்‌ 
அர்த்தசாமம்‌ வரைக்கும்‌ சுவாமிக்கு அபிஷேக நெய்வேத்‌ 
இனம்‌ தஇிருவிளாவும்‌ காளவில்லாமல்‌ ஈடத்திவருவாசாகவும்‌'”, 
இப்படிக்கு அளகப்பா என்னு எழுதியிருக்கிறது, 


21 


18. வருமானம்‌ சொத்துக்கள்‌ முதலியன. 


ஆண்டுதோறும்‌ சர்க்கார்‌ மோகினித்‌ தொகையும்‌ 
சேர்த்து ரூ. 20,000 வருமானம்‌ கஇடைக்கறஅ. சுமார்‌ 
. 20,000 ரூபாய்‌ மதிப்புள்ள திருவாபரணங்கள்‌ உள்ளன, 
சுமார்‌ 10,000 ரூபாய்‌ மதிப்புள்ள வெள்ளிப்‌ பாத்திரங்கீள்‌ 
இருக்கின்‌ றன. 

பிரம்மோற்சவத்தில்‌ பெருமான்‌ வலம்‌ வருவதற்காக 
வெள்ளிச்‌ சப்பசமும்‌, வெள்ளி மயில்‌ வாகனங்களும்‌, கலை 
மான்‌; ஆட்டுக்டொய்‌, சிங்கம்‌, குதிரை, யானை, கைலாசம்‌ 
முதலிய மரவாகனங்களும்‌, தந்தப்பல்லக்கும்‌, கோச தமும்‌ 
இருக்கின்‌ றன, இவைகளின்‌ மதிப்பு சுமார்‌ ரூ. 25,000. 

சொத்துக்கள்‌:- இந்த ஜில்லாவில்‌ பண்பொழி, வடகரை, 
கீழ்பிடாகை, மேல்பிடாகை, குத்துக்கல்வுலசை, பெரிய 
பிள்ளைவலசை, கொடிக்கு றிச்‌சி, நெடுவயல்‌ கிசாமங்களிலும்‌, 
இருவாங்கூர்‌ சமஸ்தான த்தைச்‌ சேர்ந்த. புளியரை, புகர்‌, 
செங்கோட்டை, ஆய்க்குடி, அச்சம்பு தூர்‌ கிசாமங்களிலும்‌ 
கோயிலுக்குரிய ஈஞ்செய்‌, புஞ்சை நிலங்களும்‌, தோப்புக்‌ 
களும்‌ இருக்கின்‌ றன. புளியசையிலும்‌ பண்புளியிலும்‌ சுமார்‌ 
500 கோட்டை நெல்‌ பிடிக்கும்‌ நெற்களஞ்சயங்கள்‌ உள்‌ 
ளன. இவையன்றிப்‌ பண்பொழியிலும்‌ செங்கோட்டை 
யிலும்‌ கோயிலைச்‌ சேர்ந்த சில வீடுகள்‌ உள்ளன. 

14. நிர்வாகம்‌. 

ஆதியில்‌ இக்கோயிலும்‌ இதனையடுத்த பிற கோயில்‌ 
சளும்‌ ஏடகரை என்னும்‌ சொக்கம்பட்டி ஜமீனுக்குட்பட்‌ 
டிருந்தனவாகத்‌ தெரியவருகிறது. பிறகு ஜில்லா தேவஸ்‌ 
தானக்‌ கமிட்டியின்‌ மேற்பார்வையில்‌ தர்மகர்த்தர்கள்‌ கண்‌ 


காணித்து வந்தனர்‌. 1938-ம்‌ ஆண்டிலிருந்து சென்னை 


22 


இந்துமத தர்ம பரிபாலன பாஅகாப்புப்‌ போர்டின்‌ நிர்வாகத்‌ 
திற்குட்பட்டு நிர்வாகத்‌ தலைவர்‌ (Executive Officer) ஒரு 
வரின்‌ மேற்பார்வையில்‌ கோயில்‌ காரியங்கள்‌ நடைபெற்று 
வருனெறன, மற்றொரு தர்மகர்த்தரும்‌ உடனிருந்து கண்‌ 
காணித்து வருகின்‌ றனர்‌. 

௨ இவ்வசலாற்றைப்‌ படிப்போர்‌ யாவரும்‌ இறுதியில்‌ 
சேர்க்கப்பெற்றுள்ள திப்‌ பாடல்களையும்‌ பயின்று 
திருமலை முருகனின்‌ திருவருளைப்‌ பெறுக, 


15. இலக்கியங்கள்‌, 
(1) அருணகிரிகாதர்‌ பாடிய திருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌:- 


1. ஒருபது மிருபது மறுபது முடனறும்‌ 


உணர்வுள இருபதம்‌ உளகாடி 
உருடெ முழுமதி தழலென வொளிதிகழ்‌ 
வெளியொடு மொளிபெற விரவாதே 
-தெருவினில்‌ மரமென எவசொடு முரைசெய்து 
திரிதொழி லவமது புரியாதே 
திருமகள்‌ மருவிய இ.ரள்புய அறுமுக 
தெரிசனை பெறவருள்‌ புரிவாயே 
பரிவுட னழதகிய பழமொடு கடலைகள்‌ 
பயறொடு சிலவகை பணியாரம்‌ 
பருகிடு பெருவயி நுடையவர்‌ பழமொழி 
எழுதிய கணபதி - இளையோனே 
பெருமலை உருவிட உனதடி பணிகுவர்‌ 
பிணிகெட அருள்புரி குமரேசா 
பிடியொடு களிறுகள்‌ நடைபயில்‌ கலைதிரள்‌ 
பிணையமர்‌ இருமலைப்‌ பெருமாளே. 
2. -வனச மொத்தபத ்‌..... குருராதா 


மலைமடப்‌ பிடியுத்‌ திமிபாலா 


23 


அனக தத்துவமெய்ப்‌ பொருளோனே 
அடிய னுக்குன து - கழல்தாராய்‌ 

என அயிர்க்‌ குயிரொத்‌ தவதீதா 
இபமுக பரமற்‌ இளையோனே 
தினைவனத்‌ தெரிவைக்‌ குரியோனே 
இருமலைக்‌ குமரப்‌ பெருமாளே. 

(2) திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌:-- இஅ செங்‌ 


கோட்டை சவிராஜ பண்டாரத்தையா என்பவரால்‌ இயற்றப்‌ 


பெற்றது, 


1. கொர்து கமழ்ர்‌ இடு குஞ்சியு மூவிரு 
குலமணி மெளலிகளுங்‌ 
கோக நகங்களோ ராறு மலர்ந்தன 
குளிருர்‌ திருமுகமுஞ்‌ 
765 மணங்கமழ்‌ கந்தர முக்ிரி 
கண்டிய இண்புயமுச்‌ 
தனியயி லுங்கர தலமு மிலங்யெ 
சந்துறு நடமார்பும்‌ 
தொந்தி தருஞ்சிறு பண்டியு மேலணி 
சுந்தர வரைஞாணும்‌ 
அலெம்‌ பரிபுர பதமுங்‌ கொடுதுயர்‌ 
அலையும்‌ படியடியார்‌ 
ர்தையி னின்று நடம்புரி யுக்குக 
செய்கோ செங்கீரை 
. இருமலை யறுமுக சரவண பவகுக 
செங்கோ செக்கை. 


2. சாரி யொருத்திக்‌ டெப்பாக 
ஈல்கும்‌ பெருமா னுதல்விழியி 
னண்ணும்‌ பொறியைப்‌ பவன னங்க 
சடுங்இச்‌ சுமந்து கங்கையென்னும்‌ 


24 


வேரிப்‌ புனவிற்‌ புகுத்தவவள்‌ 
்‌ வெம்பிப்‌ பயந்து சரவணத் தின்‌ 
மீதி லிடமூ விருகுழவி : 
விசைர்து பிறந்தங்‌ கமழுதவிம்பி 
மூரி நெருப்பி னுடன்மடவார்‌ 
முலையுண்‌ டுறங்கி யெழுர்‌ இிருர்து 
மூளரிப்‌ பூவிற்‌ றவழ்ர்‌ தடவை 
முகத்தோ னுடன்வர்‌ அமைகரத்தால்‌ 
வாரி யணைக்கத்‌ இரண்ட திரு 
வடிவத்‌ தொருவன்‌ வருகவே 
வ.ரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


8. அழிர்து புவன மொழிச்‌ திடினு 
மழியாத்‌ தோணி புரத்‌ இன்மறை 
யவர்கள்‌ குலத்தினுதித்தரனோ 
டம்மை தோன்றி யளித்தவள்ளச்‌ 
செழுர்தண்‌ முலைப்பால்‌ குடித்துமுத்‌ இன்‌ 
சிவிகை யேறி மதுரையிற்போய்ச்‌ 
செழியன்‌ பிணியுஞ்‌ சமண்பகையுச்‌ 
தேவிதுயருச்‌ தீர்த்தருளி ன்‌ 
வழிச்து ஈறுந்தே னுகுவனபோன்‌ 
மது.ரங்‌ சணிர்து கடை அடிக்க 
வடித்துத்‌ தெளிக்த செர்தமிழ்த்தே 
வாரப்‌ பாடல்‌ சிவன்கேட்க 
மொழிர்‌து வெந்த கனிவாய்ச்சண்‌ 
முகனே முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தர்‌ தருகவே. ' 


(3) திருமலை ஆண்டவர்‌ குறவஞ்சி:- இதனை இயற்றிய 
ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 


25 


1 சர்திதோறுஞ்‌ சந்தமுத்த மீர்தெனக்கால்‌ வீசும்‌ 
சாதிகளை மீதி வேதமுறை பேசும்‌ 
மர்தினி கொண்டுமத தம்‌ தியின்மேற்‌ சாடும்‌ 
வானுலூன்‌ பூவெடுத்துக்‌ கானவர்கள்‌ சூடும்‌ 
அர்திதொறு மைந்துவகைத்‌ தர்‌ தபிகண்‌ முழக்கும்‌ 
- ஆற்றொளிதென்‌ காற்றொளிவான்‌ மேற்றிசையைப்பி 
செர்தமிழ்மா முனிமகிழ்ர்‌து சர்ததமும்போற்றும்‌ [எக்கும்‌ 
செய்குவளைத்‌ இருமலைத னெங்கள்‌ மலையம்மே. 
2. அனுராகவல்லி மகமேரு வில்லி 
அருள்தரு புதல்வ னருமறை முதல்வன்‌ 
முனமெ திர்குரன்‌ முனையடு வீரன்‌ 
மும்மதத்தும்பி முகன்‌ றுணைத்‌ தம்பி 
சனகாதி வேதன்‌ து திஞான போதன்‌ 
அருட்குண£லன்‌ முனிக்கனுகூலன்‌ 
தினைவனவாசம்‌ வளர்வள்ளி ரேசன்‌ 


இருமலைமுருகன்‌ பெருமையநேேகம்‌. 
(4) திருமலை நோண்டி நாடகம்‌:-- இது இருமலை 


முருகன்‌ பேரில்‌ மன்னர்‌ பெருமாள்‌ புலவர்‌ பாடிய அ. 


குரவணி புயப்பெருமாள்‌-—அமழயெ 
குகப்பெருமா எ று. முகப்பெருமாள்‌ 
சரவண பவப்‌ பெருமாள்‌- மூவிரு. 
தலைப்பெரு மாள்‌ திரு மலைப்பெருமாள்‌ 
ஆனைக்‌ இளைய பெருமாள்‌ இருமலை 
யருட்பெரு மாள்ஈல்ல தெருட்பெருமாள்‌ 

உ சேனைத்‌ தலைவர்‌ பெருமாள்‌--உமையொடு 
சிவப்பெருமாள்‌ செய்தவப்பெருமாள்‌ 
காவிக்‌ இரியிற்‌ பெருமாள்‌--பன்னிரு 
கரப்பெரு மாள்குரு பரப்பெருமாள்‌ 


26 


அவித்து ரங்கப்‌ பெருமா--ளருள்பெறு 

சுரர்பெரு மாள்முனி வரர்பெருமாள்‌ 

பேரிய தமிழ்ப்‌ பெருமாள்‌--ஒரு 

பிடிப்பெரு மாள்குறச்‌ கொடிப்பெருமாள்‌ 

தேசிகச்‌ குருப்பெருமாள்‌- திருமலைத்‌ 

தெய்வப்‌ பெருமாளெங்கள்‌ சைவப்பெருமாள்‌......... 


(5) திருமலைக்‌ கறுப்பன்‌ காதல்‌:-- . இதன்‌ ஆசிரியர்‌ 
பெயர்‌ தெரியவில்லை, 


- செச்சைப்‌ புயத்தழகன்‌ செவ்வே டிருமலையி 

லுச்சிச்‌ கணபதியே உன்சதங்கைத்‌ தாள்பணிவாம்‌. 
பண்கொடுக்குஞ்‌ செந்தமிழும்‌ பாச்சியமு ஈல்யெருட்‌ 
கண்கொடுக்கு மெங்கள்தெய்வச்‌ கந்தன்‌ ச.ரண்பணிவாம்‌. 
செறிவானர்‌ தப்பொருளைச்‌ சிந்தையுள்ளே காட்டும்‌ 
அறிவானர்‌ தக்குருவி னம்பொற்‌ ச.ரண்பணிவாம்‌. 
தகமேறு வள்ளலெங்கள்‌ சண்முகனை மீன்ற 

ஈகரீசர்‌ செய்ய ஈளினமலர்த்‌ தாள்பணிவாம்‌. : 
இறம்வளர்த்த மூவர்‌ த இ செய்யவுல குய்யவெண்ணான்‌ 
கறம்வளர்த்த கன்னியெமை யாண்டவளைப்‌ போற்றிசெய்வாம்‌. 
பூவிலிருர்‌ தருளும்பொற்‌ கொடி தன்‌ னற்புதல்வ 
னாவிலிருர்த வெள்ளை சாயகயைப்‌ போற்றிசெய்வாம்‌. 
'தமையி ல திசயஞ்சேர்‌ தண்‌ சுனையின்‌ மேய 

கமையிற்‌ குடியிருச்குங்‌ கன்னிமா ரைப்பணிவாம்‌. 
கருமலையைப்‌ போன்ற கனதனத்தாள்‌ தெய்வத்‌ 
இருமலையிற்‌ சாளியம்மை சேவடியைப்‌ போற்றிசெய்வாம்‌. 
செங்காவி. வாவித்‌ இருமலையைக்‌ காத்துநிற்கு 

மெங்சோ ஸிடும்ப னிணைச்சரணம்‌ போற்றிசெய்வாம்‌. 


27 


பணிகொண்ட சென்னிப்‌ பரமனரி யீன்ற 

மணிகண்டன்‌ சாத்தா மலர்த்தாளைப்‌ போற்றிசெய்வாம்‌. 
சால இச்சி தமிழ்வாணர்‌ கொண்டாடும்‌ 

கால இசக்சி தண்டைக்காலைப்‌ பணீிர்திடுவாம்‌ . 

சீரியங்குங்‌ செஞ்சொற்‌ செர்தமிழைக்‌ கொள்ளைகொண்ட 
ஆரியங்கா வைய னடிக்கமலம்‌ போற்றிசெய்வாம்‌. 
படைச்சலங்கொண்‌ டொன்னார்‌ படைபொருது விண்ணோர்ச்‌ 
கடைக்கலங்‌ காத்தருளூ மையன்‌ சரண்பணிவாம்‌. 


(6) திருமலைப்‌ பள்ளு: திருமலை முருகன்‌ பேரில்‌ 
பெரியவன்‌ கவிராயர்‌ இயற்றியது. இக்தால்‌ அச்சரகவில்லை, 
பின்கண்ட இரு செய்யுட்களையும்‌ முக்கூடற்‌ பள்ளுப்பதிப்‌ 
பாகிரியர்‌ தரு, மு. அருணாசலம்‌ பிள்ளை 3, &, அவர்கள்‌ 
அன்புடன்‌ உதவினார்கள்‌, 


கைக்கு வளைக்குலங்‌ காணாள்‌ அரைக்குக்‌ கலைமறந்தாள்‌ 
இக்கு வளைக்கு மொருவனுக்‌ கேங்‌ ளென்றருளச்‌ 
சிக்கு வளைக்குடம்‌ பற்றியுண்டான்‌ மெய்த்‌ இருமருகன்‌ [மேஃ 


மைக்கு வளைக்குன்‌ றுடையான்முன்‌ போய்ச்சொலும்‌ வண்டின. 


சைவ சகொமணி கந்த சுவாமிபொற்‌ ருளெனக்குச்‌ 
கைவச மாகத்‌ தருஞ்சே வகன்குந்‌ தி.காதலராம்‌ 
ஐவர்‌ சகாயன்‌ மருகன்‌ திருமலை யாறுமுகத்‌ 

தெய்வ சசாயமுண்‌ டேவரு மோகொடுர்‌ தீவினையே, 


்‌ இவைகளையன்றித்‌ இருமலை சம்பந்கமாய்த்‌ இருமலைக்‌ 
கலம்பகம்‌, திருமலை அந்தாதி, இருமலை வெண்பா, திருமலை 
ஆனந்தக்களிப்பு என்ற நூல்களும்‌ இருந்தனவாகத்‌ தெரி 
கிறது. அவைனைப்பற்றிய விவரங்கள்‌ கிடைக்கவில்லை, 


28 


ஸ்ரீ முருகதாசக்‌ கவிராயர்‌ என்னும்‌ சிவராமலில்கம்‌ 
பிள்ளையவர்கள்‌ இருமலைத்‌ தலபுராணம்‌, இருமலைக்குமான்‌ 
அந்தாதி, இருமலைக்குமரன்‌ திருப்புகழ்‌, திருமலைக்குமசன்‌ 
பதிகம்‌, இருமலைக்குமசன்‌ வண்ணம்‌, இருமலைக்குமான்‌ 
சிங்காரச்‌ இந்து, முதலிய நூல்களைச்‌ சமீபத்தில்‌ இயற்றி 
யிருக்ன்‌ றனர்‌. நகரம்‌ சங்கரபாண்டியம்‌ பிள்ளை என்பவர்‌ 
1008 பாடல்களைக்‌ கொண்ட ₹ திருமலைக்‌ குமார சுவாமி 
திருப்புகழ்‌ என்ற நூலை இயற்றியுள்ளார்‌. 


குருவிக்குளம்‌ வெள்ளை ச்சாமிப்‌ பாவலர்‌ “ இருமலைக்‌ 
குமரன்‌ அருட்பா ?” என்ற நாலை இயற்றியுள்ளார்‌ மற்றும்‌ 
தென்காசி வன்னியப்ப பிள்ளை இருத்தாலாட்டு, இருக்‌ 
குவளை மாலை முதலிய பிரபந்தங்களையும்‌ இயற்றியுள்ளார்‌. 


ஆறிரு தடந்தோள்‌ வாழ்க அறுமுகம்‌ வாழ்க வெற்பைல்‌ 
கூறுசெய்‌ தனிவேல்‌ வாழ்க குக்குடம்‌ வாழ்க செவ்வேள்‌ 
ஏறிய மஞ்ஞை வாழ்க யானைதன்‌ அணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க?ர்‌ அடியார்‌ எல்லாம்‌. 


Ww 


